





மருத்துவர்‌ கே. வி. வைதீஸ்வாண்‌, எம்‌. டி. (சித்தா) 
உறுப்பினர்‌ செயலாளர்‌, (பொறுப்பு) 

தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரியம்‌ மற்றும்‌ 

இயக்குநர்‌, (பொறுப்பு) 

இந்திய மருத்துவம்‌ மற்றும்‌ ஓமியோபதுத்‌ துறை. 


பதிப்புரை 


சித்த மருத்துவ முறையில்‌ வார்ம முறை மருத்துவம்‌ 
முக்கிய அங்கம்‌ வ௫டக்கிறது. வர்மம்‌ குறித்த விவரம்‌ 
அறிந்தோர்‌, போதிக்க வல்லோர்‌ தற்பே£று மிக்க 
குறையவே. வர்மமுறை மருத்துவம்‌ மேலும்‌ ந௫ூத்து 
விடாமலும்‌, அதிந்துவிடாமலும்‌ தடுக்க தற்போது வர்ம 
மூறை மருத்துவத்திற்கு முக்கியத்துவம்‌ அளிக்கப்பட்டு 
வருகிறது. வர்ம முறை தளிர்த்து கதுழைத்தகேோங்கவும்‌, 
புத்துணர்ச்சி பபற்று எற்றங்காணவும்‌, மருத்துவர்‌. 
எஸ்‌. இராசாமணி அவார்களால்‌ ஆக்கப்பட்டுள்ள : இத்து 
மருத்துவத்தில்‌ வர்ம பரிகாரமும்‌ சகச்சை முறைகளும்‌ ?? 
எனும்‌ இந்நூல்‌ தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரியத்தின்‌ 
முதல்‌ வர்ம நூலாக அமைகிறது. இந்நூலைக்‌ தமிழ்ந௱டு 
சித்த மருத்துவ :வாரியம்‌ வெளியிடுவதில்‌ மட்டற்ற 
மகிழ்ச்சியும்‌ பெருமையும்‌ கொள்கிறது. 


பல்லாற்றானும்‌ எங்கட்கு துணைநின்று பணிகள்‌ 
விரைவாக நடந்திட எப்போதும்‌. துணையாக நின்றிடும்‌ 
இந்திய மருத்துவம மற்றும்‌ ஓமியோபதித்‌ தறை ஆணையாா்‌ 
மற்றும்‌ அரசு செயலர்‌ திருமிகு அ. கோ. விஜயபானு இ,ஆ.ப., 
அவர்கட்கு எங்கள்‌ மனம்‌ நிறைந்த நன்றி என்றென்றும்‌ 
உரித்தாகுக, 


ச்ம்‌ 

நூல்‌ நன்முறையில்‌ உருப்பெற்றிட துணைநின்ற 
வாரியத்‌ தனி அலுவலம்‌ பொறுப்பினை ஏற்று இருக்கும்‌ 
ஆய்வு மருத்துவ அலுவலார்‌ மருத்துவர்‌. பெ, இராதா 
கிருஷ்ணன்‌, பி.ஐ.எம்‌., அவார்கட்கும்‌, விரைந்து பணி 
முடித்துதவிய தமிழ்ப்புலவர்கள்‌ மற்றும்‌ அலுவலகப்‌ 
பணியாளர்கள்‌ அனைவர்க்கும்‌ இந்நூலைச்‌ இறப்பாக 
அச்சிட்டுக்‌ கந்த டான்சி அச்சகத்தார்க்கும்‌ எங்களின்‌ 
இதயங்கனிந்த நன்றி உரித்தாகட்டும்‌. 


சென்னை. 706 ஒப்பம்‌ 
நாள்‌ :; 5-4-068 கே. வி. வை௫ஸ்வான்‌ 


